GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


GOVERNMENT 


S. 
No. 

( 1 ) 


TRUTH 


D 


COFIAMI 


No. 431 ) 


ALONE 


1MLD 


A2 Sex 


TRIUMPHS 


No. II ( 1 ) / SWWE / 36 ( 0 ) / 2022 . 


Term 
( English ) 

( 2 ) 


Part Il- Section 1 

Notifications or Orders of specific character or of particular interest to the public 
issued by Secretariat Departments . 


Ex - II - 1- ( 431 ) 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

EXTRAORDINARY 


characteristics 


SOCIAL WELFARE AND WOMEN EMPOWERMENT DEPARTMENT 

NOTIFICATION REGARDING THE GLOSSARY FOR ADDRESSING THE LGBTQIA + COMMUNITY 

[ G.O. Ms. No. 52 , Social Welfare and Women Empowerment [ SW - 3 ( 1 ) ] , 20th August 2022 , 
ஆவணி 4 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


CHENNAI , SATURDAY , AUGUST 20 , 2022 
Aavani 4 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 3.20 Paise . 


Term ( Tamil ) 


( 3 ) 

| A.TERMS RELATED TO SEX ( 3 ) பால்சார் சொற்கள் 

A1 

Sex 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


LGBTQIA + சமூகத்தினருக்கான சொல்லகராதி ஆங்கிலம் மற்றும் தமிழ் 

GLOSSARY OF LGBTQIA + ENGLISH AND TAMIL 


PUBLISHED BY AUTHORITY 


TERMS RELATED TO SEX | பால்சார் சொற்கள் 
TERMS RELATED TO GENDER | பாலினம்சார் சொற்கள் 
TERMS RELATING TO SEXUALITY | பாலியல்புசார் சொற்கள் 
UMBRELLA / COLLECTIVE TERMS | ஒருமித்த சொற்கள் 
OTHER COMMUNITY TERMS | சமூகம்சார் பிற சொற்கள் 


Description ( English ) 


பால் பண்பு [ 1,2 ] 
பாலின பண்புகள் 


( 4 ) 


[ 1 ] 


Tamil Description 


பால் [ 1,2 ] Sex refers to the biological make- பால் , பால் பகுப்பு / பால் பிரிவு என்பது ஒரு நபரின் 
பால் பகுப்பு / பால் | up of a person , based on external | வெளிப்புற மற்றும் உட்புற உடல் உறுப்புகள் 
or internal body parts , hormones , ஹார்மோன்கள் , பால் குரோமோசோம்கள் போன்றவற்றின் 
| sex chromosomes , etc. அடிப்படையிலான உயிரியல் பண்பமைப்பைக் குறிக்கும் . 

பிரிவு 


( 5 ) 


, 


உ 

| " Sex characteristics " refer to | ஒரு நபரின் பால் அடிப்படையிலான உடல் , பால் 
an individual's physical sexual / அம்சங்கள் மற்றும் இனப்பெருக்க அம்சங்கள் பால் 
reproductive features that are பண்புகள் / பாலின பண்புகள் எனப்படும் . 
formed on the basis of their sex . பால் உறுப்புகள் , பால் குரோமோசோம்கள் , உடலில் 
This includes genitalia ( vagina / ஆதிக்கம் செலுத்தும் பால் ஹார்மோன்கள் , இரண்டாம் 
uterus or penis / testicles etc ) , sex | நிலைப் பால் பண்புகள் போன்றவை இதில் அடங்கும் . 


2 


S. 

No. 

( 1 ) 


Term 
( English ) 

( 2 ) 


A3 Intersex 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


B2 Gender 

Identity 


Term ( Tamil ) 


( 3 ) 


ஊடுபால் [ 1 ] , 
இடைப்பால் 

[ 1,2 ] , 


B. TERMS RELATED TO GENDER 
B1 Gender 

பாலினம் [ 1,2 ] 


Description ( English ) 


பாலின 
அடையாளம் [ 1,2 ] 


Tamil Description 


( 4 ) 

( 5 ) 

chromosomes ( XX , XY , XXY , XYY , ஒரு நபரின் பாலின பண்புகள் , பாலின வெளிப்பாடு , 
XO , etc ) , dominant sex hormones | பாலீர்ப்பு ஆகியவற்றில் தாக்கத்தினை ஏற்படுத்தக் 
present in their body ( estrogen , கூடும் . ஆனால் இவை மட்டும் முழுக்காரணமாக 
progesterone , testosterone etc ) , இருக்க வேண்டிய அவசியம் இல்லை . 
secondary sexual features ( breasts , பால் உறுப்புகள் : பெண்ணுறுப்பு , கருப்பை , ஆணுறுப்பு , 
facial hair , deep voice etc ) , among | விந்தகம் போன்றவை . 

others . Sex characteristics may 

influence a person's gender | பால் குரோமோசோம்கள் : XX , XY , XXY , XYY , XO 
identity , expressions , sexuai | போன்றவை உடலில் ஆதிக்கம் செலுத்தும் பால் 
orientation or sexuality , but are ஹார்மோன்கள் : ஈஸ்ட்ரோஜன் , ப்ரோஜெஸ்டிரோன் , 
டெஸ்டாஸ்டிரோன் போன்றவை . 

not the cause of it . 


Note : Several intersex children are 

forced into surgical procedures by 
doctors and parents / guardians , to 
make their bodies ' conform ' to a 

binary sex . This is unethical and 

should be called out in stories . 
These enforced surgeries can also 
result in trauma , health conditions 
and more later 


இரண்டாம் நிலை பால் பண்புகள் : முகத்தில் வளரும் 
முடி , குரல் , மார்பகங்கள் போன்றவை . 


Intersex people have innate sex | ஊடுபால் / இடைப்பால் என்பது ஆண் - பெண் என்ற 
characteristics that do not fit | இருநிலைக்கு அப்பாற்பட்ட உடல்களைக் கொண்ட 
medical and social norms for நபர்களைக் குறிப்பதற்கான பொதுப்பெயர் . 

female or male bodies . These 

reproductive parts , chromosome 

patterns , and / or hormona1 
patterns , and / or 

ஆண் மற்றும் பெண் 

can include external or internal பண்புகளானது மருத்துவ மற்றும் சமூக ரீதியிலான 
ஊடுபால் / இடைப்பால் நபர்களின் பிறவிப் பால் 
எனும் வரையறைக்குள் ஒத்துப் 
hormonal போகாது . இதனால் ஊடுபால் / இடைப்பால் நபர்கள் 
இழிவிற்கும் ஒதுக்குதலுக்கும் ஆளாக்கப்படுகின்றனர் . 
குறிப்பு : அனைத்து ஊடுபால் / இடைப்பால் நபர்களும் 
Note : It's wrong to assume that all | மருவிய / மாற்றுப் பாலினத்தவர் என்று அனுமானிப்பது 
intersex persons are transgender . பாலின அடையாளங்களும் அவற்றை தீர்மானிக்கும் 
தவறு . எல்லோரையும் போலவே பல்வேறு பாலீர்ப்புகளும் , 
Intersex persons also have diverse | உரிமையும் ஊடுபால் / இடைப்பால் நபர்களுக்கும் 
/ 
intersections of gender identity , 

patterns . Being intersex can create 
risks or experiences of stigma , 
discrimination and harm . 

உண்டு . 

gender expression and sexuality . 

Like any individual , intersex | குறிப்பு : மருத்துவ மற்றும் சமூக ரீதியிலான ஆண் 
persons are the only ones who அல்லது பெண் எனும் வரையறைக்குள் உடலை 
can determine their gender identity , | மாற்றுவதற்காக மருத்துவர்கள் மற்றும் பெற்றோர் / 
sexuality , and sexual orientation . காப்பாளர்கள் மூலம் ஊடுபால் / இடைப்பால் 
குழந்தைகளுக்கு கட்டாய அறுவை சிகிச்சை 
இந்த அறுவை சிகிச்சைகள் மன மற்றும் உடல் ரீதியில் 
நடத்தப்படுகிறது . இது தார்மீக முறைப்படி தவறானது . 
கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் . 
இதைக் கண்டிக்கவும் இதற்கு எதிராக குரல் எழுப்பவும் 
வேண்டும் . 


( 15 ) பாலினம்சார் சொற்கள் 

' Gender ' is how society perceives பிறப்பின்போது வழங்கப்படுகிற பாலினத்தை சார்ந்த 
persons , based on the norms , வழமைகள் , நடத்தைகள் , பால் பங்களிப்பு ஆகியவற்றை 
behaviours and roles associated வைத்து ஒரு நபரை சமூகம் பார்க்கும் விதமே 
with the sex assigned at birth : “ பாலினம் " எனப்படும் . உதாரணமாக , பிறப்பில் “ ஆண் ” 
For instance , a person assigned என்று வகைப்படுத்தப்படும் ஒருவர் , ஆணாக வளர்ந்து , 
male is expected to grow up வலிமையானவராகவும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் 
to be a ' man ' and be powerful என்றும் , பிறப்பில் " பெண் " என்று வகைப்படுத்தப்படும் 
and assertive ; a person assigne ஒருவர் , இனிமையாகவும் பிறரைப் பேணுபவராகவும் 
female is expected to grow | இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்ப்புகள் உள்ளன . 
up to be a ' woman ' and to be | இது ஒரு சமூகக் கட்டமைப்பு . இந்த எதிர்பார்ப்புகள் 
sweet and nurturing . It is a social சமூகத்தைப் பொறுத்தும் காலத்தைப் பொறுத்தும் 
construct , and what each gender மாறுபடும் . 

is ' expected ' to do changes from 
society to society , and over time . 


' Gender Identity ' refers to how | ஒரு நபர் தன் பாலினத்தை எப்படி வரையறுக்கிறார் 
an individual defines their own என்பதே பாலின அடையாளம் எனப்படும் . அந்த நபரின் 
gender . It depends on a person's ஆழமான பாலினம் சார்ந்த அனுபவங்களின் 
deeply felt internal experience of அடிப்படையில் அவரது பாலின அடையாளம் இருக்கும் . 
gender . It need not correspond to பாலின அடையாளம் 
அடையாளம் என்பது பிறப்பின்போது 
the sex assigned to the person at வழங்கப்படும் பாலினம் சார்ந்த வழமைகள் மற்றும் 
birth , and the expectations that சமூகம் வைத்திருக்கும் எதிர்பார்பை சார்ந்து இருக்க 
society has from this assigned வேண்டிய அவசியம் இல்லை . 


S. 

No. 

( 1 ) 


Term 
( English ) 

( 2 ) 


B3 Gender 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


B4 Gender non 
conforming 
person 


Term ( Tamil ) 


( 3 ) 


பாலின 
expression வெளிப்பாடு [ 1,2 ] 


பாலின 
அடையாளங் 
களுடன் ஒத்துப் 
போகாதவர் [ 1 ] 
பாலின் 
வெளிப்பாடு 

அல்லது 
அடையாளங் 
களுடன் ஒத்துப் 
போகாதவர் [ 2 ] 


Description ( English ) 


Tamil Description 


3 


( 4 ) 

( 5 ) 

sex or associated gender . ' Gender | பாலின அடையாளம் என்பது அந்தந்த நபரின் தீர்மானம் . 
Identity ' is self - determined - that is , அவர் மட்டுமே அதை முடிவு செய்ய முடியும் . பாலின 
only an individual can declare what அடையாளத்திற்கான மருத்துவப் பரிசோதனைகள் 
their gender identity is . There is no இல்லை . மருவிய / மாற்றுப் பாலினத்தவர்களோ , பாலின 
' medical test ' for gender identity . இருநிலைக்கு அப்பாற்பட்டவர்களோ அவர்கள் எந்தப் 
For instance , a transgender man , பாலின அடையாளத்துடன் தன்னைப் பொருத்திக் 

or transgender woman , or a non- கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் தான் கூறவேண்டும் . 
binary person , are the only ones 
who can say what their gender is 


Gender expression is how a தன்னுடைய பாலினத்தை ஒரு நபர் எப்படி பொதுவில் 
person publicly expresses or | வெளிப்படுத்திக் கொள்கிறார் என்பது பாலின 
presents their gender . This can வெளிப்பாடாகும் . இது நடத்தை மற்றும் வெளித் 
include behaviour and outward தோற்றங்களான உடை , தலைமுடி , அலங்காரம் , 
appearance such as dress , hair , உடல்மொழி , குரல் போன்ற பல அம்சங்களை 
make - up , body language and உள்ளடக்கியது . 

voice . A person's chosen name ஒருவர் தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் பெயர் அல்லது 
and pronouns are also common பெயர் விகுதிகளும் பாலின வெளிப்பாட்டின் 
ways of expressing gender . வகைமைகளே . பாலின வெளிப்பாடு என்பது பாலின 
Gender expression does not அடையாளத்தை அப்படியே சுட்டுவதாக இருக்க 
automatically correspond to one's வேண்டும் என்பதில்லை . உதாரணமாக , ஆண்களின் 
gender identity . For instance , பாலின வெளிப்பாடாகக் கருதப்படும் பேண்ட் , 
a woman may dress in pants சட்டைகளை ஒரு பெண் அணியலாம் . அவர் 
and shirts and have short hair - குட்டையாக முடி வெட்டியிருக்கலாம் . அல்லது பிறப்பில் 
generally related by society to a ஆணாக வகைப்படுத்தப்பட்ட ஒருவர் புடவை 
' man's ' gender expression . 


still identify as a man , or as non 
binary , or any other gender identity . 


அணிவதாலேயே அவர் திருநங்கை ஆகிவிடமாட்டார் . 
Another example : a person | அவர் தன்னை ஒரு ஆணாகவோ , பால் இருநிலைக்கு 
assigned male at birth who | அப்பாற்பட்டவராகவோ , வேறு பாலினத்துடனோ 
wears a saree isn't automatically அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் . 

a transgender woman . They may 


People ( adults or children [ 4 ] ) ஆண் அல்லது பெண் என் ற இரு பாலின 
who do not conform to either of வரையறைக்குள் தன்னைப் பொருத்திக் கொள்ளாதவர்கள் 
the binary gender definitions of மற்றும் , பொதுவான பாலின வரையறைகளுக்கு 
male or female , as well as those அப்பாற்பட்ட பாலின வெளிப்பாடு உடைய நபர்கள் . 
whose gender expression may சில சமயங்களில் , ஒருவரது பாலின வெளிப்பாடு 
differ from standard gender norms . காரணமாக அவரை பாலின் அடையாளங்களுடன் 
In some instances , individuals ஒத்துப்போகாதவர்கள் என்று மற்றவர்கள் 
are perceived as gender non- வரையறுக்கலாம் . ஆனால் அந்த நபர் தங்களை 
conforming by other people அவ்வாறு அடையாளப்படுத்தி கொள்ளாதவர்களாகக் 
because oftheirgenderexpression | கூட இருக்கலாம் . பாலின வெளிப்பாடு மற்றும் பாலின 
However , these individuals may அடையாளங்களோடு ஒத்துப்போகாமல் இருப்பது 
not perceive themselves as போன்ற அம்சங்கள் தனிநபரோ சமூகமோ ஆண் 
gender non - conforming . Gender தன்மை , பெண்த ன்மை ஆகியவற்றை எப்படி 
| 
expression and gender non- அணுகுகிறது என்பதைப் பொறுத்து மாறுபடும் . 
conformity are clearly related to 
individual and social perceptions 
of masculinity and femininity . 

ண 


person 

மாறிய பாலினம் 

B5 Transgender மருவிய பாலினம் / Transgender person is someone பிறப்பில் தரப்பட்ட பால் வகைமையுடன் தங்கள் பாலின 
whose gender identity does not அடையாளம் ஒத்துப் போகாதவர்கள் மருவிய பாலினம் / 
match with the sex they were மாறிய பாலினம் ( இதுவரை திருநர் என்று வழங்கப்பட்டு 
assigned at birth . People assigned வந்தது ) என்று அழைக்கப்படுகிறார்கள் . பிறப்பால் ஆண் 
male or female at birth , and intersex | அல்லது பெண்ணாக வகைப்படுத்தப் பட்டவர்களும் , 
persons , can be transgender . A ஊடுபால் / இடைப்பால் நபர்களும் மருவிய பாலினம் / 
person is transgender whether or மாறிய பாலினத்தவர்களாக இருக்கலாம் . உச்ச நீதிமன்ற 
not such a person has undergone | NALSA தீர்ப்பு ( 2014 ) மற்றும் 2019 ம் ஆண்டின் 
gender affirmation procedures like திருநங்கைகள் ( உரிமைகள் பாதுகாப்பு ) சட்டத்தின் 
hormone therapy or surgery , as per படியும் தன்னை மருவிய பாலினம் / மாறிய 
the Supreme Court NALSA verdict பாலினத்தவர்களாக அடையாளப் படுத்திக் கொள்ளும் 
( 2014 ) and Transgender Persons | நபர் ஹார்மோன் சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை 
( Protection of Rights ) Act , 2019. | போன்ற பாலின உறுதிப்பாட்டு செயல்முறைகளை 
கட்டாயம் செய்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் 

இல்லை . 


4 


S. 

No. 

( 1 ) 


Term 
( English ) 

( 2 ) 


Transgender 

woman 


B9 


B6 Trans woman | திருநங்கை [ 1,2 ] 

or 


man 


B8 Gender 
non - binary 
person 


B7 Trans man or திருநம்பி [ 1,2 ] 
Transgender 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Gender 
dysphoria 


B10 Gender 


Term ( Tamil ) 


( 3 ) 


பாலின் மன 
உளைச்சல் [ 1 ] 


incongruence | [ 1 ] 


Description ( English ) 


Tamil Description 


( 4 ) 

( 5 ) 

Note : Do not use the term குறிப்பு : மருவிய / மாறிய பாலினத்தவர் , திருநங்கை , 
' transgenders ' or ' a transgender ' , திருநம்பி என இடத்திற்கு ஏற்ப அழைப்பதே சரியானது 
i.e. as a noun . The word has to be ஆகும் . 
used as an adjective . The correct 
usage is transgender person , 
| trans person , transgender woman , 
trans woman , transgender man , 
| trans man , etc. depending on the 

context . 


" Transgender woman " refers to a பிறப்பில் மற்றவர்களால் ஆணாக வகைப்படுத்தப்பட்டு 
person who was assigned male தன்னை பெண்ணாக அடையாளப்படுத்தும் ஒரு நபர் 
at birth , but whose gender identity | " திருநங்கை " என்று அழைக்கப்படுகிறார் . 
is that of a woman . ' Transgender | தன்னை திருநங்கையாக அடையாளப்படுத்திக் 
woman ' can be shortened to trans | கொள்ளும் நபர் ஹார்மோன் சிகிச்சை அல்லது அறுவை 
woman ' ( two words ) . சிகிச்சை போன்ற பாலின உறுதிப்பாட்டு செயல்முறைகளை 
கட்டாயம் செய்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் 
இல்லை . 


பாலின 
இருநிலைக்கு 

' Non - binary ' refers to a gender | ஆண் , பெண் என்ற இருநிலைக்கு அப்பாற்பட்டவர்கள் 
identity that doesn't ascribe to the பாலின இருநிலைக்கு அப்பாற்பட்டவர் என்று 
அப்பாற்பட்டவர் [ 1 ] | woman - man binary . A ' non - binary அழைக்கப்படுகிறார்கள் . இவர்கள் ஆணாகவோ 
பெண்ணாகவோ தன்னை வகைப்படுத்திக் 
கொள்வதில்லை . 

person is someone who does not 
identify as a man or a woman . 


உ 


' Transgender man ' refers to a பிறப்பில் மற்றவர்களால் பெண்ணாக வகைப்படுத்தப்பட்டு 
person who was assigned female தன்னை ஆணாக அடையாளப்படுத்தும் ஒரு நபர் 
at birth , but whose gender identity ' திருநம்பி ' என்று அழைக்கப்படுகிறார் . 

| a 

is that of a man . ' Transgender man ' | தன்னைத் திருநம்பியாக அடையாளப்படுத்திக் 
can be shortened to ' trans man ' | கொள்ளும் நபர் ஹார்மோன் சிகிச்சை அல்லது அறுவை 

( two words ) . 

சிகிச்சை போன்ற பாலின உறுதிப்பாட்டு செயல்முறைகளை 
கட்டாயம் செய்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் 
இல்லை . 


The psychological distress that பிறப்பின் போது தரப்படும் பால் வகைமைக்கும் தான் 
results from an incompatibility உணரும் பாலின் அடையாளத்துக்கும் இடையே 
between a person's self - perceived முரண்பாடோ வேற்றுமையோ ஏற்படும் போது வரும் 
gender identity , and the gender மன உளைச்சல் பாலின மன உளைச்சல் ( Gender 
they are associated with by society Dysphoria ) என்று அழைக்கப்படுகிறது . இந்த 
based on the sex they were உளைச்சல் சிறுவயதிலேயோ அல்லது பருவமடைந்த 
assigned at birth [ 5 ] . பிறகோ ஏற்படலாம் . 


others may experience it later - 
such as after puberty . 


Not all trans persons may அனைத்து மருவிய / மாற்றுப் பாலினத்தவர்களும் பாலின 
experience gender dysphoria . மன உளைச்சலை எதிர் கொண்டிருக்க வேண்டும் 
Many may experience gender என்கிற அவசியம் இல்லை . 

dysphoria from childhood , while 


பாலின முரண்பாடு A marked and persistent | பிறப்பின் போது வழங்கப்படும் பால் வகைமையைப் 
incongruence between the gender பொறுத்து ஒரு சமூகம் ஒரு நபரிடம் எதிர்பார்க்கும் 
felt or experienced by a person , பாலினத்துக்கும் , அந்த நபர் உணரும் பாலினத்துக்கும் 
| and the gender associated by இடையிலான அழுத்தமான தொடர் முரண்பாடு பாலின 
society with the sex they were | முரண்பாடு எனப்படும் . 

assigned at birth [ 6 ] 


B11 Gender 
affirmation 

பாலின் 

உறுதிப்பாட்டு 

Procedures that help an individual பாலின அடையாளத்தை உறுதிப்படுத்தும் நடைமுறைகள் 
affirm their gender identity , மருத்துவம் சார்ந்ததாகவோ , சட்டரீதியாகவோ மற்றும் 
procedures நடைமுறைகள் [ 1,2 ] including social ( wearing clothes | சமூகப் பார்வை சார்ந்ததாகவோ இருக்கலாம் . 
perceived to be closer to gender சமூகரீதியானவை : தாங்கள் அடையாளப்படுத்தும் 
of choice , attempting to " live as பாலினத்துக்கு நெருக்கமான உடைகள் , வாழ்க்கை 
| the gender " , medical ( surgery , முறைகள் . 


hormone , laser ) , and legal 

( changing their name and gender மருத்துவம் : அறுவை சிகிச்சை , ஹார்மோன் , லேசர் 

போன்றவை . 

on paper ) procedures . 


சட்டரீதியானவை : ஆவணங்களில் பெயர் அல்லது 
பாலினத்தை மாற்றுவது . 


S. 

No. 


Term 
( English ) 

( 2 ) 


( 1 ) 

B12 Gender 


Affirmation 
Surgery 


B13 Deadname 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Term ( Tamil ) 


( 3 ) 


C2 Sexual 
Orientation 


பாலின 
உறுதிப்பாட்டு 
அறுவை சிகிச்சை 
[ 1,2 ] 


பிறப்பு வழி பெயர் 
வழங்கப்பட்ட பெயர் 
[ 1 ] 


B14 Gender நிலையற்ற பாலின 
fluidity / அடையாளம் [ 1,2 ] 

Gender fluid 
person 


B15 Cisgender மிகை பாலினம் 


C. TERMS RELATING TO SEXUALITY 

C1 Sexuality பாலியல்பு [ 1 ] 


பாலீர்ப்பு [ 1,2 ] , 
பாலின ஈர்ப்பு [ 1,2 ] 


Description ( English ) 


Tamil Description 


சொல் 
surgery ( SRS ) , which was used | பரிந்துரைக்கப்படுகிறது . 

in the past . 


LO 


( 4 ) 

( 5 ) 

Surgery of external sex ஒரு நபரின் பாலின அடையாளத்தை உறுதிப்படுத்த , 
characteristics that help an " உள்ளுக்குள் அவர்கள் எப்படி உணர்கிறார்களோ ’ 
individual affirm their gender அதன்படியே வெளிப்புற பால் அம்சங்களையும் 
identity , or ' look how they feel on மாற்றியமைக்கும் அறுவை சிகிச்சை பால்மாற்று 
| சிகிச்சை என்று முன்பு பயன்படுத்தப்பட்ட சொல்லிற்கு 
' பாலின உறுதிப்பாட்டு அறுவை சிகிச்சை ' 
பயன்படுத்தப்பட வேண்டும் என்று 

the inside ' . 

It is recommended to use this பதிலாக 

| term instead of sex reassignment எனும் 


5 


. 


The name that was given to பிறப்பின் போது தரப்பட்ட பால் வகைமையின் 
a transgender person by their அடிப்படையில் மருவிய / மாறிய பாலினத்தவருக்கு 
family , and one by which they வழங்கப்பட்ட பெயர் ( குடும்பத்தினரால் வழங்கப்பட்ட 
were identified . However , the பெயர் ) மற்றும் மற்றவர்களால் அடையாளப் படுத்தப்பட்டுக் 
| transgender individual may no கொண்டிருந்த பெயர் . அந்தப் பெயரால் மருவிய 
longer use that name . மாறிய பாலினத்தவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் 
The name a transgender person கொள்வதில்லை மற்றவர்கள் 
has ' left behind ' or ' killed ' , Usually , அடையாளப்படுத்துவதையும் விரும்புவதில்லை . 
this refers to the name they were குறிப்பு : குறிப்புகள் தரும்போது , “ உங்கள் உண்மையான 
given by their parents / guardians . பெயர் என்ன ? / பழைய பெயர் என்ன ? " போன்ற 
Note : While reporting , do not | கேள்விகளை தவிர்க்கவேண்டும் . அது அவசியமில்லாத 
ask for a person's ' old name ' or தகவல் . குறிப்பில் மருவிய / மாறிய பாலினத்தவரின் 
' original name ' or dead name . வழங்கப்பட்ட ( பிறப்பு வழி ) பெயரைக் குறிப்பிடுவது 
It is not an important detail the | அவரை இழிவுபடுத்துவதாகும் . அவர் தன்னை எந்த 
society needs to know , and பெயரில் வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அந்த பெயரில் 
mentioning a person's deadname | அடையாளப்படுத்துவதே போதுமானது . 

| in a story is disrespectful . Similarly , 
descriptions like " the man became 

a woman " or " the woman became 
a man " should be avoided . You 
must stick to the name they give 
you in all published reports . 


| ' Gender fluidity ' refers to a person's தனக்கு நிலையான ஒரு பாலினம் இல்லை என்று 
experience of not having a fixed ' உணர்பவர்கள் . எல்லா பாலினங்களுடனோ சில 
| gender . A ' gender fluid ' person may | பாலினங்களுடனோ இரு பாலினங்களுடனோ அல்லது 
identify with all genders , multiple | இரு பாலினங்களில் ஏதேனும் ஒன்றோடோ இவர்கள் 
genders , or with two genders தங்களைப் பொருத்திக் கொள்ளலாம் . 
( bigender ) . ( Also see : non binary . ) 

A person whose gender identity | பிறப்பின் போது தரப்பட்ட பால் வகைமையுடன் மற்றும் 
conforms with the gender பாலினத்துடன் இவர்களின் பாலின அடையாளம் 
corresponding to the sex பொருந்தும் . மருவிய / மாறிய பாலினத்தவர்களாக 
assigned at birth . A person who இல்லாதவர்கள் மற்றும் இருநிலைகளோடு ஒத்துப் 
is not transgender or non - binary போகிறவர்கள் மிகைபாலினத்தைச் சார்ந்தவர்கள் . 
is cisgender . 


( 8 ) பாலியல்புசார் சொற்கள் 

Sexuality refers to a person's பிறருடனான உடல்ரீதியான அணுக்கம் , பாலுறவு 
behaviours , desires , identity தொடர்பான விஷயங்களில் ஒருவரின் பழக்கவழக்கங்கள் , 
and attitudes related to sex and விருப்பங்கள் , அடையாளங்கள் , அணுகுமுறை ஆகியவை 
physical Intimacy with others . பாலியல்பு எனப்படும் . 


' Sexual orientation ' refers to which | ஒரு நபர் , எந்த நபர்கள் அல்லது பாலினங்களுடன் 
person ( s ) / gender ( s ) an individualis உடல் ரீதியாக , உணர்வு ரீதியாக மற்றும் / அல்லது 
attracted to - physically , emotionally , காதலுடன் ஈர்க்கப்படுகிறார் என்பதை பாலீர்ப்பு / 
and / or romantically . For instance , பாலின ஈர்ப்பு எனப்படும் . உதாரணமாக , எதிர்பாலீர்ப்பு 
' heterosexual ' orientation refers என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படும் 
typically to attraction between a ஈர்ப்பு . ஒருபாலீர்ப்பு என்பது இரு ஆண்கள் அல்லது 
man and a woman . ' Homosexual ' | இரு பெண்களுக்கிடையே ஏற்படும் ஈர்ப்பு என்பதாகும் . 
refers to attraction between two குறிப்பு : ‘ பாலீர்ப்பு ' என்பது பால் அடையாளத்திலிருந்து 
வேறுபட்டது . உதாரணமாக , ஒரு மிகைப் பாலினத்தைச் 
Note : ' Sexual orientation ' is சேர்ந்தோர் , எதிர்பாலீர்ப்பு கொண்டவராகவோ , 
different from ' gender identity ' . ஒருபாலீர்ப்பு கொண்டவராகவோ , இருபாலீர்ப்பு 
Example : Just like a cisgender கொண்டவராகவோ , இருக்கலாம் . அதைப் போலவே 
woman can be heterosexual , ஒரு மருவிய / மாறிய பாலினத்தவருக்கும் எதிர்பாலீர்ப்பு , 
bisexual or homosexual ( straight , ஒருபாலீர்ப்பு அல்லது வேறு எந்தப் பாலீர்ப்பு 
bi or lesbian ) , a transgender வேண்டுமானாலும் இருக்கலாம் . 

men or two women . 


6 


S. 

No. 

( 1 ) 


Term 
( English ) 

( 2 ) 


c4 Homosexual 
ity / Homo 
sexual 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Term ( Tamil ) 


( 3 ) 


C7 Asexual / 

Aromantic 
( Aro - Ace ) 


C3 Heterosexu- எதிர்பாலீர்ப்பு [ 1,2 ] , | ' Heterosexuality ' typically refers ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே வரும் 
ality / Hetero- | எதிர்பாலின to the sexual attraction between பாலீர்ப்பு 

எதிர்பாலீர்ப்பு 

என்று பொதுவாக 

sexual 

men and women . A ' heterosexual | அழைக்கப்படுகிறது . 

ஈர்ப்பு [ 2 ] 
எதிர்பாலிர்ப்புடைய 
நபர் , எதிர்பாலின 

man ' or ' straight man ' is a man | பெண்கள் மீது பாலீர்ப்பு கொள்ளும் ஆண் எதிர்பாலீர்ப்பு 
who is attracted to women . A கொண்ட ஆண் என்றும் , ஆண்கள் மீது பாலீர்ப்பு 
' heterosexual woman ' or ' straight | கொள்ளும் பெண் எதிர்பாலீப்பு கொண்ட பெண் என்றும் 
ஈர்ப்புடைய நபர் [ 2 ] woman ' refers to a woman who is வகைப்படுத்தப்படுகிறார்கள் . பால் ஈர்ப்புக்கு அப்பாற்பட்ட , 

attracted to men . 

உணர்வு ரீதியான / காதல்சார் ஈர்ப்பும் உண்டு . இது 
' Heteroromantic ' refers to romantic / | மிகை பாலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் மருவிய / 
emotional attraction , beyond just மாற்றுப் பாலினத்தவர்களுக்கும் பொருந்தும் . 

sexual attraction . This applies 

for cisgender and transgender 


தன்பாலீர்ப்பு [ 1,2 ) , 
தன் பாலீர்ப்புடைய 
ஆண் [ 1,2 ] , 

தன் பாலின 
ஈர்ப்புடைய 
ஆண் [ 2 ] , 


தன் பாலீர்ப்புடைய 
பெண் [ 1,2 ] , 

தன் பாலின 
ஈர்ப்புடைய 

பெண் [ 2 ] . 


Bisexual 

C5 Bisexuality / இருபாலீர்ப்பு [ 1,2 ] , 
இருபாலின 
ஈர்ப்பு ( 1,2 ) 
இரு பாலீர்ப்பு 
உடையவர் [ 1,2 ] , 
இரு பாலீர்ப்புடைய 
நபர் [ 1,2 ] 
( ஆண் / பெண் ) 
இருபாலின 
ஈர்ப்புடையவர் [ 1 ] , 
இருபாலின 
ஈர்ப்புடைய நபர் 
( ஆண் / பெண் ) [ 2 ] 


c6 | Pansexuality / அனைத்து 

Pansexual 


persons . 

று 

| தன் பாலின ஈர்ப்பு | " Homosexuality " refers to an தங்களுடைய பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் மீது பால் 
sexual attraction to a person of ஈர்ப்பு கொள்ளும் தன்மை தன்பாலீர்ப்பு என்று 
their same gender . A " homosexual | அழைக்கப்படுகிறது . பெண்கள் மீது பாலீர்ப்பு கொள்ளும் 
man or a ' gay man ' is a man who பெண் தன்பாலீர்ப்பு கொண்ட பெண் என்றும் , ஆண்கள் 
is attracted to men ; a ' homosexual | மீது பாலீர்ப்பு கொள்ளும் ஆண் தன்பாலீர்ப்பு கொண்ட 
women ' or ' lesbian ' refers to a | ஆண் என்றும் வகைப்படுத்தப் படுகிறார்கள் . பால் 
women who is attracted to women ஈர்ப்புக்கு அப்பாற்பட்ட , உணர்வு 

Homoromantic ' refers to a person 

ஈர்ப்பும் உண்டு . அதுவும் ஒரு 

who feels romantic / emotionai | சேர்ந்தவர்களிடம் ஏற்படலாம் . இது மிகைப்பாலினத்தைச் 
attraction to persons of the same சார்ந்தவர்களுக்கும் மருவிய / மாற்றுப் 
gender . This applies for cisgender பாலினத்தவர்களுக்கும் பொருந்தும் . 

and transgender persons . 


Description ( English ) 


பாலீர்ப்பு [ 1 ] , 
அனைத்து 
பாலின ஈர்ப்பு [ 1 ] 
பலபாலீர்ப்பு [ 2 ] 
பலபாலின ஈர்ப்பு 
[ 2 ] 


( 4 ) 

woman , too , can be heterosexual , 
homosexual or can have any of a 
wide variety of sexual orientations . 


அல்பாலீர்ப்பு / 
அல்பாலீர்ப்பினர் / 

அல்பாலீர்ப்பாளர் 


Tamil Description 


( 5 ) 


' Asexual ' refers to a person who 
does not feel sexual attraction 

towards anyone . 


ரீதியான / காதல்சார் 
பாலினத்தைச் 


' Bisexuality ' refers to attraction | தன்னுடைய பாலினத்தைச் சார்ந்தவர்கள் மற்றும் பிற 
towards persons of one's own பாலினத்தைச் சார்ந்தவர்களிடம் பாலீர்ப்பு கொள்ளும் 
gender , and persons of another | தன்மை இருபாலீர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது . கடந்த 
gender . In the past , bisexuality காலத்தில் , ஆண் பெண் ஆகிய இருபாலினங்களின் 
has been defined as attraction | மீதும் ஈர்ப்பு கொள்வது இருபாலீர்ப்பு என்று 
to both men and women . But as அழைக்கப்பட்டது . ஆனால் ஆண் - பெண் என்ற 
our understanding of gender and | இருநிலைக்கு அப்பாற்பட்டு பாலினம் மற்றும் பாலின 
gender identity evolves beyond the அடையாளம் சார்ந்த புரிதல் வளரும்போது , இருபாலீர்ப்பு 
man / woman binary , the definition பற்றிய வரையரையும் பரிணாம வளர்ச்சியடைகிறது . 
of bisexuality is also evolving . 

இருபாலீர்ப்பு என்பதற்கு இரு பாலினத்தவர்கள் மீதும் 
' Bisexuality ' need not imply equal சமமான ஈர்ப்பு என்று பொருளல்ல . குறிப்பிட்ட 
degree of attraction to both அளவிலான ( அதிகமான ) ஈர்ப்பு ஆகும் . 
genders - just significant attraction 

to both . 


Pansexuality ' refers to attraction | அனைத்து பாலினங்கள் அல்லது பல பாலினங்களைச் 
towards persons of multiple சேர்ந்த நபர்கள் மீது வரும் பாலீர்ப்பு அல்லது 
genders / ali genders , or attraction பாலினத்திற்கு அப்பாற்பட்ட ஈர்ப்பு , அனைத்து பாலீர்ப்பு 
irrespective of gender . A ' pansexual | அல்லது பலபாலீர்ப்பு , பலபாலின ஈர்ப்பு என்று 
person ' feels attraction towards | அழைக்கப்படுகிறது . அனைத்து பாலீர்ப்பு அல்லது 
persons of all genders or multiple | பலபாலீர்ப்பு கொண்ட நபர் அனைத்து பாலினங்கள் 
genders . அல்லது பல பாலினங்களைக் கொண்ட நபர்கள் மீது 
' Pansexuality ' need not imply equal | பாலீர்ப்பு கொண்டவர் . 
attraction to all genders . 

அனைத்து பாலீர்ப்பு என்பது எல்லா பாலினங்களின் 
மீதும் சமமான ஈர்ப்பு என்பதைக் குறிப்பதல்ல . 


அல்பாலீர்ப்பு என்பது எவரின் மீதும் பாலீர்ப்பு 

| இல்லாதவர்களைக் குறிக்கும் சொல் . 

எவரின் மீதும் உணர்வு ரீதியான / காதல்சார் 

' Aromantic ' refers to a person who உணர்வுகளை கொள்ளாதவர்கள் Aromantic என்று 
does not feel romantic / emotional | அழைக்கப்படுகிறார்கள் . 

attraction towards anyone . 


S. 

No. 

( 1 ) 


Term 
( English ) 

( 2 ) 


C8 Romantic 
orientation 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Term ( Tamil ) 


( 3 ) 


காதலுணர்தல் / 
காதற்படல் 
பருவக் கிளர்வு / 
காதல் கிளர்ப்பு 


D2 ( LGBTIQA + / ஒருபாலீர்ப்பு 
/ 

LGBTQIA + 


கொண்டவர்கள் 


Description ( English ) 


இருபாலீர்ப்பு / 
இருபாலின ஈர்ப்பு 
கொண்டவர்கள் 
மருவிய / மாற்றுப் 
பாலினத்தவர் , 
ஊடுபால் , 
பால்புதுமையர் , 
அல்பாலீர்ப்பு 


For example , a person can be 
asexual , but at the same time 
feel romantic attraction towards 
persons of the same gender , or 
vice versa . 


( 4 ) 

( 5 ) 

Note : A person can be both asexual 

குறிப்பு : அல்பாலீர்ப்பு கொண்டவர்கள் Aromantic 
and aromantic at the same time ; or நபர்களாகவோ , அல்லது காதல் சார் உணர்வுகள் 

they can feel only sexual attraction , கொண்டவர்களாகவோ இருக்க 

வாய்ப்பு உண்டு . 

or only romantic attraction , and Aromantic நபர்கள் பாலீர்ப்பு கொண்டவர்களாகவும் 

not the other . 

இருக்கலாம் . 


D. UMBRELLA / COLLECTIVE TERMS ( 2 ) ஒருமித்த சொற்கள் 

D1 Queer 

பால் 

புதுமையர் [ 1 ] , 


correspond to a person's sexual 
orientation . 


Tamil Description 


} 


7 


Romantic orientation ' refers to an காதலுணர்தல் / காதற்படல் பருவக் கிளர்வு / காதல் 
individual's romantic / emotional | கிளர்ப்பு என்பது ஒரு நபரின் காதல் அல்லது உணர்ச்சி 
attraction , independent of their | சார்ந்த ஈர்ப்பு . இது ஒருவரின் பாலியல் ஈர்ப்பு சார்ந்தது 
sexual attraction . People can be அல்ல . ஒருவர் ' homoromantic ' , ' heteroromantic ’ , 
' homoromantic ' , ' heteroromantic ' , ' panromantic ' , ' aromantic ' போன்றவர்களாக 
' panromantic ' , ' aromantic ' etc. இருக்கலாம் . 

Romantic orientation need not 


For instance , a person who is | காதலுணர்தல் / காதற்படல் பருவக் கிளர்வு . காதல் 
pansexual - that is , they are கிளர்ப்பு என்பது ஒரு நபரின் பாலீர்ப்பை ஒத்திருக்க 
sexually attracted to people of all | வேண்டியதில்லை . 
genders - can be homoromantic , 
which means they want to have 

உதாரணமாக , அனைத்துப் பாலீர்ப்பாளராக இருக்கும் 
| romantic / emotional relationships ஒரு நபர் - அதாவது , அனைத்து பாலினத்தவர்களிடமும் 
| 

homoromantic 

only with persons of their own 
gender . 


ஆக இருக்கலாம் , அதாவது அவர்கள் தங்கள் சொந்தப் 
பாலினத்தவர்களுடன் மட்டுமே காதல் / உணர்ச்சி 
| ரீதியான உறவுகளை வைத்திருக்க விரும்பலாம் . 


' Queer ' is an umbrella term used to | எதிர்பாலீர்ப்பு கொள்ளாதோரையும் , பிறப்பில் 
refer to diverse sex characteristics , குறிக்கப்படும் பாலினத்தோடு அடையாளப்படுத்திக் 

genders and sexualities that are | கொள்பவர்களையும் குறிப்பிட பால்புதுமையர் அல்லது 
not cisgender and / or heterosexual . 

குயர் எனும் வார்த்தையை 

பயன்படுத்துகிறோம் . 

It is a ' reclaimed ' word - the word | ஆங்கிலத்தில் குயர் எனும் சொல் ஒரு ' " மீட்டெடுக்கப்பட்ட ” 
was used as a slur for people | சொல் . கடந்த காலங்களில் , சமூகத்தின் பாலின 
who did not align to the societal | மற்றும் பாலீர்ப்பு எதிர்பார்ப்புக்கு ஒத்துவராதவர்களுக்கான 
assumptions of gender and வசைச்சொல்லாக இது இருந்தது . ஆனால் இப்போது 
sexuality in the past . However , LGBTIQA + மக்கள் இதைத் தங்களுக்கானதாக மாற்றி , 
the LGBTIQA + community has தங்களை வரையறுத்துக் கொள்வதற்குப் 
now claimed ownership of the term பயன்படுத்துகிறார்கள் . மிகை பாலினம் மற்றும் எதிர் 
and use it to describe themselves . | பாலீர்ப்பு சார்ந்த அடையாளங்கள் மற்றும் சிந்தனைகள் 
In Tamil the term " paalputhumai ” | பழமைவாதத்தை மையப்படுத்தி இருக்கும் நிலையில் 
is used to signal a move to a | அதிலிருந்து நகர்ந்து அனைத்து பாலின பாலீர்ப்பு , 
more evolved understanding of பால்பண்பு அடையாளங்களையும் சிந்தனைகளையும் 
human diversity and identities . It உள்ளடக்கி காலத்திற்கேற்ற புரிதலோடு தன்னைத் 
is a departure from the dominant , தானே புதுப்பித்துக் கொள்பவர் என்கிற அர்த்தத்தில் 
outdated cisgender , heterosexual um 60 புதுமையர் எனும் வார்த்தை தமிழில் 
centric understanding of sex , பயன்படுத்தப்படுகிறது . 
gender and sexuality [ 1 ] . 


The term includes persons of 
diverse sex characteristics , gender 
expressions and identities , and 
sexualities who identify themselves 
as queer and includes emerging 
politics around these topics . 

LGBTIQA + is a term used to ஒருபாலீர்ப்பு கொண்டவர்கள் , இருபாலீர்ப்பு 
collectively refer to gay , lesbian , கொண்டவர்கள் , மருவிய / மாற்றுப் பாலினத்தவர் , 
bisexual , transgender , queer , பால்புதுமையர் , ஊடுபால் மக்கள் , அல்பாலீர்ப்பு 
intersex , asexual , pansexual | கொண்டவர்கள் பலபாலீர்ப்பு | அனைத்து பாலீர்ப்பு 
people and people of other | கொண்டவர்கள் ஆதிக்கப் பாலினம் மற்றும் 
non - cisgenders and non - hetero 

எதிர்பாலீர்ப்புக்கு அப்பாற்பட்ட 

பண்புகளைக் 

sexual orientations . The term is | கொண்டவர்கள் ஆகியோர் . இந்த சொல் சிலநேரங்களில் 
sometimes shortened to LGBT , | LGBT , அல்லது LGBTQ அல்லது LGBTQ + என்றும் 
or LGBTQ , or LGBTQ + as well . | குறிப்பிடப்படும் . 


8 


S. 

No. 

( 1 ) 


Term 
( English ) 

( 2 ) 


E1 Coming 
Out 


E2 Ally 


E3 Queer 
Pride 
Parade / 
Rainbow 
Pride 
Parade 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Term ( Tamil ) 

( 3 ) 


தோழமை [ 1 ] 
தோழமையர் 


பால்புதுமையர் , 
சுயமரியாதை 
பேரணி [ 1 ] 
வானவில் 
சுயமரியாதை 
பேரணி [ 2 ] 


Description ( English ) 


E4 Conversion மாற்றுதல் என்ற 
Therapy , பெயரிலான 
SOGIE 
போலி 
change மருத்துவம் [ 1 ] 
efforts 


( 4 ) 


E. OTHER COMMUNITY TERMS ( 4 ) சமூகம்சார் பிற சொற்கள் 

[ 1,2 ] 

வெளிப்படுத்துதல் ' Coming out ' is the process of disclosing தங்களது பால்புதுமை அடையாளத்தை மற்றவர்களிடம் 
one's LGBTQIA + identity to others . வெளிப்படுத்திக்கொள்வது . பொதுவாக , பால்புதுமையர் 
Usually , LGBTQIA + / queer persons தங்கள் வாழ்நாள் முழுவதும் பலரிடம் பல்வேறு 
' come out ' multiple times throughout சூழல்களில் வெளிப்படுத்திக் கொள்வார்கள் . இது ஒரு 
their lives in different interactions with தனித்த , ஒற்றை நிகழ்வு அல்ல . 
different people . That is , it's not a ' one 

time ' event . 

குறிப்பு : LGBTQIA + நபர்கள் தங்களை வெளிப்படுத்திக் 
கொள்வது அவசியம் என்றும் , ஏனென்றால் பொதுவாக 
NOTE : There is criticism and discourse சமூகத்தின் வளமை என்பது மிகை பாலினம் அல்லது 
around the fact that LGBTQIA + persons எதிர் ’ ‘ பாலீர்ப்பாகத்தான் இருக்கிறது என்றும் 

- 

assumption in society is that everyone 

have to ' come out ' at all - because the | சொல்லப்படுகிறது . இதன் மீது விமர்சனங்கள் உண்டு . 
ஆகவே , பால்புதுமையினர் தன்னை வெளிப்படுத்திக் 
is , or ought to be , cisgender and கொள்வதைப் பற்றி செய்திகளில் தெரிவிக்கும்போது , 
straight . While doing stories about a பால்புதுமையர் அனைவரும் தன்னை வெளிப்படுத்திக் 
person ' coming out ' or mentioning | கொள்ளவேண்டிய அவசியம் இல்லை என்ற புரிதலோடு 
' coming out ' in a story , please do so with அதை அணுகவேண்டும் . வெளிப்படுத்திக் கொள்ளுதல் 
an understanding that this should not தனிநபரின் முடிவ ஒரு நபரின் அடையாளத்தை 
have to be the norm for queer persons . மற்றொருவர் எப்போதும் வெளிப்படுத்த முடியாது . 


Tamil Description 


! 


( 5 ) 


A person or organization supportive | LGBTIQA + மக்கள் மற்றும் சமூகத்தினரின் 
of the rights of LGBTIQA + persons உரிமைகளுக்கு ஆதரவு தரும் நபர் அல்லது அமைப்பு . 
and communities and uses their சமூகத்தில் தங்களது இடத்தைப் பயன்படுத்தி , 
privilege / position in society to promote பால்புதுமையர் மற்றும் சமூகத்தினருக்கான 
LGBTIQA + rights , communities , and உரிமைகளைப் பிரச்சனைகளைப் பேசுவர் . 

causes . 

குறிப்பு : ஒருவரது செயல்பாடுகளைக் கொண்டு 
Note : An ' ally ' should ideally be identified அவர்கள் ஆதரவாளர்களா இல்லையா என்பதை 
by the community / communities based பால்புதுமையர் சமுதாய மக்களே முடிவு செய்ய முடியும் . 
on their actions . Self declaration of தன்னை ஆதரவாளராக அறிவித்த நபர் , தாங்கள் 
allyship does not mean much if the ஆதரவளிக்கும் சமூகத்தினரைக் காயப்படுத்தும் 
person's actions and words end up செயல்பாடுகள் அல்லது பேச்சுகளில் ஈடுபடும்போது 
hurting the communities they claim to அந்தத் தோழமை அர்த்தமற்றுப் போய்விடுகிறது . மிகை 
support . Take the self declaration of பாலினம் மற்றும் எதிர்பாலீர்ப்பு கொண்டவர்கள் 
allyship by cisgender and heterosexual | ஆதரவாளர்கள் என்று அறிவித்துக் கொள்வதை 
persons with a pinch of salt , and 
கவனமாக கையாள வேண்டும் . ஆதரவாளர்களைப் 
while reporting , try to confirm with பற்றிய செய்திகளை வெளியிடும்போது , பால்புதுமையர் 
LGBTQlÁ + communities whether this சமூகத்தினரிடம் அவரது ஆதரவு தன்மையை 

person is actually seen as an ally by உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் . 
the communities in question . 


உ 


' Queer pride parades ' or ' Rainbow pride பால்புதுமையர் சுயமரியாதை பேரணி அல்லது வானவில் 
parades ' or ' LGBTQIA + pride parades ' | சுயமரியாதை பேரணி என்பது LGBTIQA + / 
are events celebrating LGBTIQA + / பால்புதுமையினரின் கலாச்சாரத்தைக் கொண்டாடுகிற , 
queer culture and asserting self- அடையாளங்களின் சுயமரியாதையை நிறுவுகின்ற 
respect in these identities . These நிகழ்வாகும் . இதுபோன்ற நிகழ்வுகள் LGBTIQA + 
events are often used as a method பால் புதுமையினருக்கான தளங்களாகவும் , அவர்களது 
for visibility for queer groups , as well உரிமைகளுக்காக குரல் எழுப்பும் வாய்ப்பாகவும் 
as platforms to demand for the rights | பயன்படுத்தப்படுகின்றன . 
of queer communities . 


Practices that aim to ' change ' or | LGBTIQA + நபர்களின் அடையாளங்களை நிராகரித்து 
' convert ' people from queer to சமுதாய வழமைக்குட்பட்ட பாலினம் மற்றும் அல்லது 
heterosexual , from trans to cisgender , பாலீர்ப்பு கொண்டவர்களாக " மாற்றும் " மருத்துவச் 
or gender nonconforming to gender செயல்முறைகள் . இவை அறத்துக்கு எதிரானவை . 
conforming . Some of these attempts | சட்டத்துக்குப் புறம்பானவை , அறிவியல் ரீதியாக 
stem from superstitions and religion- தவறானவை . இவை தமிழ்நாட்டில் தடை 
based beliefs . These are unethical , செய்யப்பட்டுள்ளன . மதம் சார்ந்த மூடநம்பிக்கைகளின் 
illegal and unscientific efforts that have அடிப்படையிலும் ஒருவரது பாலினம் மற்றும் அல்லது 
பாலீர்ப்பை மாற்றும் நடைமுறைகள் கையாளப்படுகின்றன . 
இவை இரண்டுமே ஆங்கிலத்தில் “ கன்வெர்ஷன் 
தெரப்பி ” என்று அழைக்கப்படுகிறது . இதனால் 
சம்மந்தப்பட்ட நபர் உடலளவிலும் மனதளவிலும் 
பாதிக்கப்படக்கூடும் . சமயங்களில் உயிருக்கும் ஆபத்து 
ஏற்படலாம் . 

been banned in Tamil Nadu . 


SHAMBHU KALLOLIKAR , 

Additional Chief Secretary to Government . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


